ஓம்‌ குருவே சுவாமி குருவே கடவுளின்‌ பெயரைச்‌ 
சொல்லி அடியவன்‌ ஒரு விண்ணப்பம்‌ சொல்வேன்‌ 
கேளாய்‌ 


தேறினில்‌ வந்தவர்க்கு சீரோங்கும்‌ கதையைக்‌ கேட்க 
கடமையின்‌ கணிப்பெடுத்து கைகூப்பி நின்றேன்‌ பாராய்‌ 


முந்தி பிறந்தவன்‌ நான்‌ முதுநூல்‌ தரித்தவன்‌ நான்‌, 
சங்கும்‌ பறையனும்‌ நான்‌ சாதிக்கெல்லாம்‌ மூத்த வீர 
ஜாம்பகனும்‌ நான்‌ 


அறிநூல்‌, பரிநூல்‌, தறி நூல்‌ தரித்தவனும்‌ நான்‌, 
அந்த அரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்ட 
வெட்டியான்‌ நான்தான்‌ சுவாமி. 


நீர்‌ தோன்றி நெடும்‌ கடல்‌ தோன்றியது, 

ஊர்‌ தோன்றி உலகம்‌ தோன்றியது 

ஊருக்கு மேலாண்டபுரத்திலே ஒரு ஆலவிருச்சகம்‌ 
தோன்றியது 


அந்த ஆலவிருச்சகத்தின்‌ அடியிலே ஒரு கன்னிப்புற்று 
தோன்றியது 


கன்னிப்புற்றினிலே ஒரு காராம்‌ பசு பிறந்தது, 
காராம்பசு வயிற்றினிலே ஒரு கமலக்கண்ணி பிறந்தால்‌ 


கமலக்கண்ணி வயிற்றினிலே நடக்கப்பட்டதாக 
400 ஆயிரம்‌ கோடி 

ஓடப்பட்டதாக ஒன்பதாயிரம்‌ கோடி 
பறக்கப்பட்டதாக பன்னிரண்டாயிரம்‌ கோடி 


இப்படியாக ஈ எறும்பு எண்ணாயிர ஜீவராசிகளை 
படைத்தார்‌ பிரம்மதேவன்‌ 


இந்த ஜீவராசிகள்‌ பூலோகத்திலே பெருக, பெருக பூமா 
தேவியால்‌ பூமி பாரம்‌ தாங்க முடியவில்லை 


அதனால்‌ பூமாதேவி பிரம்மனிடம்‌ சென்று சுவாமி 
என்னால்‌ பூமிபாரம்‌ தாங்க முடியவில்லை 

ஏதாகிலும்‌ உபாயம்‌ இருந்தால்‌ கூறுங்கள்‌ என்று பிரம்ம 
தேவனிடத்தில்‌ முறையிட்டாள்‌ பூமாதேவி 


அதை கேட்ட பிரம்மதேவன்‌ இதை என்னிடம்‌ கூறினால்‌ 
உனக்குகந்த உபாயம்‌ கிடைக்காது 

கயிலையிலே சென்று சிவபெருயிமானிடத்திலே 
முறையிட்டு உன்னுடைய குறையைச்‌ சொன்னால்‌ 
உனக்குகந்த உபாயம்‌ கிடைக்கும்‌ என்று சொன்னார்‌ 
பிரம்மதேவன்‌ 


அப்பொழுது காலால்‌ நடவாமல்‌ காற்றாய்‌ பறந்தோடி 
கயிலாயம்‌ சென்று சுவாமி என்னால்‌ பூமி பாரம்‌ தாங்க 
முடியவில்லை என்று சிவபெருமான்‌ இடத்திலே 
முறையிட்டால்‌ பூமாதேவி 


அதை கேட்கும்‌ நேரத்திலே காவனூர்‌ கம்மாள 
பறையர்கள்‌ காராம்பசுவை காலை கட்டி, கழுத்தை 
அறுத்து, தோலை உரித்தார்கள்‌ 


அதன்‌ உயிரானதோ எமலோகம்‌ சென்றது. காராம்‌ 
பசுவின்‌ மாமிசத்தை அங்குஜன்‌, நீலன்‌, அனுமன்‌ 
இவர்கள்‌ மூவரும்‌ ஒன்றாக சேர்ந்து ஐந்து பங்காக 
போட்டார்கள்‌ 


அதிலே முதல்‌ பங்கானதை சிவபெருமான்‌ மனைவியான 
சிவ சக்கு எடுத்துச்‌ சென்றால்‌ 


இரண்டாவது பங்கானதை நாராயணமூர்த்தி எடுத்துச்‌ 
சென்றார்‌ 


மூன்றாவது பங்கானதை பிரம்மதேவன்‌ எடுத்துச்‌ 
சென்றார்‌ 


நான்காவது பங்கானதை வீரஜாம்பகன்‌ எடுத்துச்‌ 
சென்றார்‌ 


ஐந்தாவது பங்கானதோ யாருமே எடுக்காமல்‌ இருந்தது 
அதை பார்த்தார்‌ சிவபெருமான்‌ 


இந்த பூலோகத்திலே பூமாதேவியின்‌ பூமி பாரம்‌ தர்க்க 
வேண்டும்‌ 


இந்த காராம்‌ பசுவின்‌ மாமிசத்தின்‌ மகிமையை நாம்‌ 
அறிய வேண்டுமென்றால்‌ யாரை கேட்டால்‌ தெரியும்‌ 
என்று யோசித்து அடே வீரஜாம்பகா என்று குரல்‌ 
கொடுத்தார்‌ 


அய்யனின்‌ குரலைக்‌ கேட்டு அடியேனும்‌ ஓடி வந்து 
பாத நமஸ்காரம்‌ செய்து அடியேனை அழைத்த காரணம்‌ 
என்னவென்று கேட்டான்‌ வீரஜாம்பகன்‌ 


அடே வீரஜாம்பகா பார்‌ உலகத்திலே சிவ சக்தியானவள்‌ 
அந்த காராம்பசுவின்‌ முதல்‌ பங்கை எடுத்துச்‌ 
சென்றிருக்கன்றால்‌ 


அந்த காராம்‌ பசுவின்‌ முதல்‌ பங்கு எதற்கடா உதவும்‌ 
என்று கேட்டார்‌ சிவபெருமான்‌ 


சுவாமி ௪வசக்கு எடுத்துச்‌ செல்லும்‌ முதல்‌ பங்கானதோ 
மாமிசம்‌, அது மந்திரம்‌ கற்றவர்க்கும்‌, தந்திரம்‌ 
கற்றவர்க்கும்‌, மாயாஜாலம்‌ அறிந்தவர்க்கும்‌ மகுடிக்கு 
மய்யாகும்‌ சுவாமி என்று சொன்னான்‌ வீரஜாம்பகன்‌ 


அடேய்‌ வீரசாம்பகா நாராயணமூர்த்தி எடுத்துச்‌ 
செல்லும்‌ இரண்டாவது பங்கு எதற்கடா உதவும்‌ என்று 
கேட்டார்‌ சிவபெருமான்‌ 


சுவாமி நாராயணமூர்த்தி எடுத்துச்‌ செல்லும்‌ 
இரண்டாவது பங்கானதோ கொம்பானது, எலும்பானது, 
அதிலே €ப்பாகும்‌, சிமிழாகும்‌, சர்‌ பெற்று வாழ்கின்ற 
பெண்களுக்கு எல்லாம்‌ வர்ண டப்பியாகும்‌ சுவாமி என்று 
சொன்னான்‌ வீரஜாம்பகன்‌ 


அடே வீரஜாம்பகா பிரம்மதேவன்‌ எடுத்துச்‌ செல்லும்‌ 
மூன்றாவது பங்கு எதற்கடா உதவும்‌ என்று கேட்டார்‌ 
சிவபெருமான்‌ 


சுவாமி பிரம்மதேவன்‌ எடுத்துச்‌ செல்லும்‌ மூன்றாவது 
பங்கானதோ வாலானது, அந்த வால்‌ முடியானது அரச 
பரம்பரைக்கும்‌ அருள்கொடுக்கும்‌ தேவருக்கும்‌ அருகில்‌ 
நின்று வீசும்‌ வெஞ்ஜா மறையாகும்‌ என்று சொன்னான்‌ 
வீரஜாம்பகன்‌ 


அடே வீரஜாம்பகா நீ எடுத்து வைத்திருக்கும்‌ நான்காவது 
பங்கு எதற்கடா உதவும்‌ என்று கேட்டார்‌ சிவபெருமான்‌ 


சுவாமி நான்‌ எடுத்து வைத்திருக்கும்‌ நான்காவது 
பங்கானதோ தோலானது, அதிலே வாராகும்‌, வடமாகும்‌, 
வண்ண கயிறாகும்‌, வாசிக்க மேலமாகும்‌, வெங்கள 
தமுக்காகும்‌, ஆயிரம்‌ குதிரைகளுக்கு அங்கு படியாகும்‌, 
மூவாயிரம்‌ குதிரைகளுக்கு முதுகு பட்டையாகும்‌, 
மரமேறும்‌ கடவானுக்கு மரமேறும்‌ கடிவாளம்‌ ஆகும்‌ 
சுவாமி என்று சொன்னான்‌ வீரகாம்பகன்‌ 


அடே வீரஜாம்பகா யாருமே எடுக்காமல்‌ இருக்கின்றதே 


அந்த ஐந்தாவது பங்கு அது எதற்கடா உதவும்‌ என்று 
கேட்டார்‌ சிவபெருமான்‌ 


சுவாமி யாருமே எடுக்காமல்‌ இருக்கும்‌ ஐந்தாவது 
பங்கானதோ சானமானது. 

அதை எடுத்து நீரிட்டு கரைத்து சர்‌ கெட்ட வீட்டை 
மொழுட௫னால்‌ மூதேவி தொலைந்து ஸ்ரீதேவி பெருகும்‌, 
மீதமுள்ளதை எடுத்து உருண்டையாக உருட்டி, 
வரட்டியாக தட்டி வெயிலிலே உலர்த்தி, அனலிலே இட்டு 
எரித்தால்‌ இட்டுக்‌ கொள்ள நல்ல இருநீராகும்‌ என்று 
சொன்னான்‌ வீரகாம்பகன்‌ 


அடே வீரஜாம்பகா காராம்பசுவின்‌ மாமிசத்தின்‌ 
மகிமையை அறிந்து கொண்டேன்‌ அடுத்து இசையின்‌ 
துருப்பலன்‌ என்னடா என்று கேட்டார்‌ சிவபெருமான்‌ 


சுவாமி வடக்கே வல்லாளன்‌ துறை, தெற்கே தேவர்கள்‌ 
துறை, மேற்கே மேலாளன்‌ துறை, கிழக்கே ஜாம்பகன்‌ 
துறை, அது என்னுடைய துறை சுவாமி என்று 
சொன்னான்‌ வீரஜாம்பகன்‌ 


அடே வீரஜாம்பகா நான்கு இசைகளிளும்‌ பிறந்த 
முழுமை என்னடா என்று கேட்டார்‌ சிவபெருமான்‌ 


சுவாமி வடக்கே மகாபாரதம்‌ பிறந்தது, தெற்கே 
இராமாயணம்‌ பிறந்தது, மேற்கே சானவர்கள்‌ 
அழிந்தார்கள்‌, கிழக்கே சங்கும்‌, சாணார கத்தியும்‌ 
பிறந்ததுசுவாமி என்று சொன்னான்‌ வீரஜாம்பகன்‌ 


அடே வீரஜாம்பகா இழக்கே பிறந்த சங்கும்‌ சாணரக்‌ 
கத்தியின்‌ மகிமை என்னடா என்று கேட்டார்‌ 
சிவபெருமான்‌ 


சுவாமி பிறந்தவுடன்‌ தாய்‌ கொடி அறுக்க சாணார 
கத்தியும்‌ 


இறந்தபின்‌ ஈமச்சடங்கு முடிக்க சங்குமே பிறந்தது என்று 
சொன்னான்‌ வீரஜாம்பகன்‌ 


அடே வீரஜாம்பகா நீ கால்‌ பணம்‌, மொழந்துண்டு, 
வாக்கரிசி, வழிபிண்டம்‌, இதையெல்லாம்‌ வாங்கு இன்று 
வயிர்‌ பிழைக்க நீ ஒரு சுடு பறையன்‌ என்று உன்னை 
சோத்து பார்த்தேனடா என்று கேட்டார்‌ சிவபெருமான்‌ 


சுவாமி நான்‌ கால்‌ பணம்‌, மொழந்துண்டு, 
வாக்கரி௪,வழிபிண்டம்‌ 

இதையெல்லாம்‌ வாங்கு இன்ற போதிலும்‌ கடமைக்கு 
கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கின்ற நான்‌ இதை 


அறியாமல்‌ எப்படி இருக்க முடியும்‌ சுவாமி என்று 
கேட்டான்‌ வீரஜாம்பகன்‌ 


அடே வீரஜாம்பகா பார்‌ உலகத்திற்கோ பரமனாய்‌ நான்‌ 
பிறந்தேன்‌ , இந்த பூலோகத்துலே சுடுப்பறையனாய்‌ நீ 
பிறந்தாய்‌ 

இனிமுதற்கொண்டு பறையனும்‌ நீயும்‌ அல்ல 

இந்த பரமனின்‌ ஜாதி என்று அங்கே மங்கலம்‌ பாடி 
வெங்கல பறையெடுத்து கொடுத்தார்‌ கரத்திலே 


பறையைப்‌ பெற்ற வீரஜாம்பகன்‌ அடியேனுக்கு என்ன 
கட்டளை சுவாமி என்று கேட்டான்‌ 


எட்டுத்திக்கு பதினாறு கோணம்‌ சென்று 

இரவென்றும்‌ பாராமல்‌, பகல்‌ என்றும்‌ பாராமல்‌, பால்‌ 
பொழிய, பூ மலர, வயதான பழமுதுர, பழமுதிர, பழமுஇர 
என்று பூலோகத்துலே வீரப்பரை சாற்றி வந்தால்‌ 
பூலோகத்தில்‌ உள்ள வயதானவர்கள்‌ இறந்து 
பூமாதேவியின்‌ பூமி பாரம்‌ தருமடா என்று சொன்னார்‌ 
சிவபெருமான்‌ 


சுவாமி நான்‌ பூமி பாரம்‌ தர்க்க 

பறைசாட்ற வேண்டுமென்றால்‌ 

எதை இன்று, எதன்‌ மீது ஏறி, எப்படி பறைசாற்ற முடியும்‌ 
என்று கேட்டான்‌ வீரஜாம்பகன்‌ 


ஐங்கல சாராயம்‌, அறைகளக்‌ கல்லையும்‌ கலந்து 
வைத்திருக்கன்றேன்‌ அதை அருந்து 

நான்‌ ஏறும்‌ வெள்ளை மதயானை மீதேறி 

இந்த பாரெங்கும்‌ பறைசாற்றி வாடா என்று சொன்னார்‌ 
சிவபெருமான்‌ 


அய்யனின்‌ வார்த்தைப்படி மதுபானம்‌ தான்‌ அருந்தி, 
மதயானை மீதேறி, அதிகாலை நேரத்திலே காளி 
கோவிலை அடைந்து 

அம்மனி, அம்மனி, என்று குரல்‌ கொடுத்தான்‌ 
வீரச்சாமகன்‌ 


ஜாம்பகனின்‌ குரலைக்‌ கேட்டு, சக்தியோ கண்விழித்து, 


பச்சரிசி பல்‌ கடித்து, பராசக்தி எழுந்து நின்று, ஏழு 
கதவை திறந்து எதிரே வந்து நின்றால்‌ காளிகா தேவி 


சக்தியை பார்த்தவுடன்‌ சாராயம்‌ நிலை மறந்து 
கால்‌ நடுங்க, கரம்‌ நடுங்கி, உடல்‌ நடுங்கு நின்றான்‌ 
வீர ஜாம்பகன்‌ 


அடே வீர ஜாம்பகா வெள்ளியோ முளைக்கவில்லை, 
விடியற்காலை பிறக்கவில்லை, இந்த அன்னையை 
எழுப்பிய காரணம்‌ என்னவென்று கேட்டால்‌ காளிகா 
தேவி 


தாயே ஆத்திரம்‌ அடைய வேண்டாம்‌ தேவர்கள்‌ ஒன்று 
கூடி, வேதங்கள்‌ பலவும்‌ ஒதி, வெண்கல பறை கொடுத்து 
வீரப்பரை சாற்றச்‌ சொல்லிவிட்டார்‌ 

பறைசாற்ற கணிப்பில்லாத காரணத்தால்‌ கை சோர்ந்து 
நிற்கன்றேன்‌ தாயே என்று சொன்னான்‌ வீரஜாம்பகன்‌ 


ஜாம்பகனின்‌ பாவத்தை பார்த்து அருகே இருந்த 
வேங்கை மரத்தை எடுத்து அடியும்‌ தள்ளி, நுனியும்‌ 
தள்ளி, மீதமுள்ளதை கணிப்பாக கொடுத்தால்‌ காளிகா 
தேவி 


காளியின்‌ கருணையால்‌ கணிப்பை பெற்ற 
வீரஜாம்பகன்‌ மதயானை மீதேறி போய்‌ சேர்ந்தான்‌ 
கம்மாள தேசம்‌ 


கம்மாள தேசத்திலே வீரப்பரை சாற்றும்பொழுது 
அந்த கணிப்பானதோ தவறி கீழே விழுந்தது 


அப்பொழுது ஒரு கன்னிப்பெண்‌ ஆனவள்‌ தண்ணீர்‌ 
குடம்‌ தூக்கு ஜாம்பகனின்‌ அருகே வந்தால்‌ 


அடி கன்னிப்‌ பெண்ணே கன்னிப்‌ பெண்ணே 


தவறி விழுந்த கணிப்பை எடு என்று சொன்னான்‌ 
வீரஜாம்பகன்‌ 


அந்த கன்னிப்பெண்‌ ஆனவள்‌ வலது காலால்‌ எடுத்து 
இடது கையால்‌ கொடுக்க கோபப்பட்டு வீரஜாம்பகன்‌ 


ஓங்கி ஒரு அடி அடித்தான்‌ பறையை செந்தாமரை 
பூத்தது 


இரண்டாவது அடித்தான்‌ பறையை ராஜ்யத்தை 
அடைந்தான்‌ 


மூன்றாவது அடி அடித்தான்‌ பறையை பூலோகத்தை 
போய்‌ சேர்ந்தான்‌ 


பூலோகத்திலே சாராயம்‌ மயக்கத்திலே, கஞ்சா 
வெறியினிலே 


பூ உதிர, பிஞ்சுதிர, காய்‌ உதிர, கனி உதிர, ஆறு மாதத்து 
பிண்டம்‌ அலறிவிழ, மூன்று மாதத்து பிண்டம்‌ 
முடங்கிவிழ, ஒரு மாதத்து பிண்டம்‌ உதிரமாய்‌ போக 
என்று சாற்றி வந்தான்‌ பறையை 


அதைப்‌ பார்த்தார்‌ சிவபெருமான்‌. 

அடே வீரஜாம்பகா நான்‌ பழமுஇர, பழமுஇர என்று 
பறைசாற்ற சொன்னால்‌ நீ பூ உதிர, பிஞ்சுதிர, காய்‌ 
உதர, கனி உதர, ஆறு மாதத்திற்கு பிண்டம்‌ அலறிவிழ, 
மூன்று மாதத்து பிண்டம்‌ முடங்கிவிழ, ஒரு மாதத்து 
பிண்டம்‌ உஇரமாய்‌ போக என்று பறை சாற்றி விட்டாயே! 
ஏனடா இப்படி செய்தாய்‌ என்று கேட்டார்‌ சிவபெருமான்‌ 


சுவாமி நீங்கள்‌ சொன்னபடி செய்தேநேயாலனால்‌ இந்த 
அடியேனும்‌ பிழைக்க முடியாது. 


பார்‌ உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிய 
முடியாது என்று சொன்னான்‌ வீரஜாம்பகன்‌ 


அடியேன்‌ பிழைக்க என்னடா வழி என்று கேட்டார்‌ 
சிவபெருமான்‌ 


சுவாமி ௪ன்னப்பொணம்‌ செத்தால்‌ சின்ன பணம்‌, 
பெரிய பொணம்‌ செத்தால்‌ பெரிய பணம்‌, வாக்கரிச, 
வைமுட்டு, கொள்ளிகாசு, கொடக்காசு, அருஞ்சுத்தின 
காசு ஆறு காசும்‌, 

முக்காட்டு சீலை மொழலஞ்ஜீல எனக்கு சேரும்‌ சுவாமி 
என்று சொன்னான்‌ 


அடே வீரஜாம்பகா இவை எல்லாம்‌ சேர்ந்த போதிலும்‌ 
இந்த பார்‌ உலகத்திலே பாவ புண்ணியங்களை 
அறிவதற்கு வழி என்னடா என்று கேட்டார்‌ சிவபெருமான்‌ 


சுவாமி நான்‌ பாவம்‌ செய்தவர்களை சொல்‌ கிறேன்‌ 
கேளுங்கள்‌ என்று சொல்லி 


கூலியை குறைத்தவரும்‌, குறைபடி இட்டவரும்‌, 
இட்டுட்டு ஏச காட்டியவரும்‌, போட்டுவிட்டு புறம்‌ 
சொன்னவரும்‌, 

தாயை அடித்தவரும்‌, தன்‌ பிரப்பை நொந்தவரும்‌, 
பங்கிலே பங்கு பதறி எடுத்தவரும்‌, அங்காளி கூடையை 
அதிர்வலை இட்டவரும்‌, நடக்குற வழியிலே 
முள்ளிட்டவரும்‌, 


கடிக்கிற நாயை விட்டு வேடிக்கை பார்த்தவரும்‌, 
கறந்த பாலிலே நீரிட்டு கலந்தவரும்‌, 
கறந்த பாலை காலால்‌ எட்டி உதைத்தவரும்‌, 


கன்றுக்கு பாலிடாத வரும்‌, அண்ணன்‌ தம்பிக்கு 
துரோகம்‌ செய்தவரும்‌, எல்லைக்கல்லை புரட்டி 
நட்டவரும்‌, 

தன்‌ தாரமிருக்க பிறர்‌ தாரம்‌ மீது ஆசைப்பட்டவரும்‌, 
கட்டிய கணவன்‌ இருக்க மறு கணவன்‌ மீது 
ஆசைப்பட்டவரும்‌ 

கோவிலை இடித்தவரும்‌, குளத்தை துத்த வரும்‌, கோவில்‌ 
சொத்தை இன்றவரும்‌, கொலை புரிந்தவரும்‌, கொள்ளை 


அடித்த வரும்‌ இப்பேற்பட்டவர்கள்‌ எல்லாம்‌ பாவிகள்‌ 
சுவாமி என்று சொன்னான்‌ வீரஜாம்பகன்‌ 


இந்த பாவிகளுக்கு என்னடா கட்டளை என்று கேட்டார்‌ 
சிவபெருமான்‌ 


சுவாமி இப்பேற்பட்ட பாவிகளை எல்லாம்‌ அட்டக்குழி, 
அரணக்குழி, பள்ளி குழி, பாம்பு குழிஎன்று 
சொல்லக்கூடிய ஏழாம்‌ நரகத்திலே தள்ளி, கீழா 
நரகத்திலே இடுவார்கள்‌ சுவாமி என்று சொன்னான்‌ 
வீரஜாம்பகன்‌ 


அடேய்‌ வீரஜாம்பகா புண்ணிம்‌ செய்தவர்களுக்கு 
என்னடா கட்டளை என்று கேட்டார்‌ சிவபெருமான்‌ 


சுவாமி நான்‌ புண்ணியம்‌ செய்தவர்களின்‌ கட்டளையை 
சொல்ல வேண்டும்‌ என்றால்‌ எனக்கு புண்ணிய 
காணிக்கை கொடுத்தால்‌ 


புண்ணியம்‌ செய்தவர்களின்‌ கட்டளையை 
சொல்லுகிறேன்‌ என்று சொன்னான்‌ வீரஜாம்பகன்‌ 


அப்பொழுது சுவாமியானவர்‌ பச்சிலை பாக்குடன்‌, 
பால்பழங்கள்தான்‌ கொடுத்து 

தாம்பூலமாகதான்‌ வைத்து புண்ணியம்‌ செய்தவர்களின்‌ 
கட்டளை என்னடா என்று கேட்டார்‌ சிவபெருமான்‌ 


சுவாமி நான்‌ புண்ணியம்‌ செய்தவர்களை சொல்‌ கிறேன்‌ 
கேளுங்கள்‌ என்று சொல்லி 


சுவாமி மாமரம்‌ வைத்தவரும்‌, பூ மரம்‌ வைத்தவரும்‌, 
மயிலேற மதில்‌ சுவர்‌ கட்டியவரும்‌, தாய்‌ தந்தையை 
தெய்வமாக நினைத்தவரும்‌, 

அடுத்தவர்‌ மனம்‌ நோகாமல்‌ நடந்துருந்தவரும்‌, 
நடக்கின்ற வழியிலே இறங்கு முள்‌ எடுத்தவரும்‌, 
கடிக்கின்ற தலையை பார்த்தவரும்‌, 


பசி என்று வந்தவருக்கு பால்‌ சோறு கொடுத்தவரும்‌, 
அன்னதானம்‌ செய்தவரும்‌, கோ தானம்‌ செய்தவரும்‌, 
தவிக்கின்ற வாய்க்கு தண்ணீர்‌ கொடுத்தவரும்‌, 
தண்ணீர்‌ தாகத்தை தர்த்தவரும்‌, 


கோவிலை கட்டியவரும்‌, குளத்தை வெட்டியவரும்‌, 
கோவிலை கட்டி கும்பாபிஷேகம்‌ செய்தவரும்‌, 
நீதிநெறி தவறாமல்‌ அரசாட்சி செய்தவரும்‌, 


இன்று அடிமையாய்‌ நின்று ஆண்டவர்‌ வரலாறு 
சொல்லும்‌ பொழுது ஆண்டவனுக்காக புண்ணியகாசு 
போட்டவர்கள்‌ எல்லாம்‌ புண்ணியவான்கள்‌ சுவாமி 
என்று சொன்னான்‌ வீரஜாம்பகன்‌ 


அடே வீரஜாம்பகா இந்த புண்ணியவான்களுக்கு 
என்னடா கட்டளை என்று கேட்டார்‌ சிவபெருமான்‌ 


சுவாமி மல்லிகை, முல்லை, இருவாச்௪, கோங்கு என்று 
சொல்லக்கூடிய வாசமுள்ள மலர்களால்‌ அலங்கரித்து 
உன்‌ பாதத்திலே கொண்டுவந்து சேர்ப்பார்கள்‌ என்று 
சொன்னான்‌ வீரஜாம்பகன்‌ 


என்‌ பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தால்‌ என்னடா 
புண்ணியம்‌ என்று கேட்டார்‌ சிவபெருமான்‌ 


இந்த விண்ணிற்கும்‌ மண்ணிற்கும்‌ நின்றவரும்‌ நீயே 
இன்று விதி முடிய விதிவிலக்கை எழுதியவரும்‌ நீயே 


இன்று வித முடிந்து வந்திருக்கும்‌ ............. என்று 
சொல்லக்கூடிய நரனைக்‌ கண்டு 


அவர்‌ செய்த பாவத்தை நீக்கு, அவருக்கு சொர்க்கத்தை 
அளிக்க வேண்டும்‌ என்றுகேட்டான்‌ வீரஜாம்பகன்‌ 


அடே வீரஜாம்பகா இந்தப்‌ பார்‌ உலகத்திலே 


பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம்‌ இருக்கின்றது 
என்றால்‌, 

உன்‌ எண்ணம்‌ நிறைவேரட்டும்‌ என்று எனக்கு வரம்‌ 
அளித்தார்‌ சிவபெருமான்‌ 


அந்த அய்யனிடத்திலே வரம்‌ பெற்ற அடியவன்‌ நான்‌ 


இன்று வித முடிந்து வந்திருக்கும்‌ .................. என்று 
சொல்லக்கூடிய நரனை கண்டு 


அவர்‌ கால்‌ கட்டை அவிழ்த்து, கைகட்டை அவிழ்த்து, 
சாலோக, சாமிப்‌, சாருப, சாயுச்சம்‌ என்று 
சொல்லக்கூடிய நான்காம்‌ பதவியாயெ 

எம்பெருமான்‌ சிவனடியைச்‌ சேர்ந்து சவலோகமடைந்து, 
சிவபதவி அடைந்து முக்தி அடைந்து, மோட்சம்‌ அடைய 
வேண்டும்‌ என்று சொல்லி அந்த அய்யனிடத்திலே வரம்‌ 
பெற்ற அடியவன்‌ 


மண்ணை வெட்டி வழி திறந்தேன்‌ காலியே கதவை திற 
அரிச்சந்திரா வழியை விடு, முன்ன பின்ன, பின்ன 
முன்ன இருப்பு செவத்த... 


